﻿255.அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை.(அவன்) நித்திய ஜீவன்; (படைப்புகள் அனைத்தையும்) நிலை நிறுத்துபவன்.சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அவனுக்கு ஏற்படாது.வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன.அவனது அனுமதியின்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் யாரும் உண்டோ? அவர்களுக்குமுன் இருந்தவற்றையும் அவர்களுக்குப்பின் இருக்கின்றவற்றையும் அல்லாஹ்  அறிகின்றான்.அவன் அறிந்தவற்றில், அவன் நாடியதைத் தவிர எதையும் அவர்களால் தெரிந்துகொள்ள முடியாது.அவனது அரசாட்சி வானங்கள் மற்றும் பூமியெங்கும் வியாபித்துள்ளது.அவ்விரண்டையும் காப்பது அவனுக்குச் சுமையாகாது.அவன் உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனும் ஆவான்.
----------------------------------------------------------------------------
இதற்கு "ஆயத்துல் குர்சீ" (அரசாட்சி வசனம்) எனப்படும்.இதன் மகத்துவம் பெரியது."இறைவேதத்திலேயே இது ஒரு சிறப்பான வசனம்" என நபி (ஸல்) அவர்கள் கூறியதாக ஆதாரபூர்வமான அறிவிப்பில் வந்துள்ளது.

ஆயத்துல் குர்சீயின் சிறப்புகள் 
---------------------------------
1.நபி (ஸல்) அவர்கள் உபை பின் கஅப் (ரலி) அவர்களிடம், "அல்லாஹ் வின் வேதத்தில் மகத்துவமிக்க வசனம் எது?" எனக் கேட்டார்கள்.அதற்கு அவர்கள், "அல்லாஹ் வும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள்" எனக் கூறினார்கள்.நபி (ஸல்) அவர்கள் பல முறை இந்தக் கேள்வியை அவர்களிடம் கேட்டார்கள்.
பின்னர் உபை பின் கஅப் (ரலி) அவர்கள் "ஆயத்துல் குர்சீ" எனப் பதிலளித்தார்கள்.அப்போது நபி (ஸல்) அவர்கள் உபை பின் கஅப் (ரலி) அவர்களிடம், "அபுல் முன்திரே! கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் (வாழ்த்துகள்!).என் உயிர் எவன் கையிலுள்ளதோ அவன்மீது சத்தியமாக! ஆயத்துல் குர்சீக்கு நாவும் இரு இதழ்களும் உள்ளன.அது இறை அரியாசனத்தின் காலுக்கருகில் நின்றுகொண்டு அல்லாஹ் வைத் துதிக்கிறது" என்று கூறினார்கள்.
2.அனஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம் தோழர் ஒருவரிடம், "இன்ன மனிதரே! மணமுடித்துவிட்டீரா?" எனக் கேட்டார்கள்.அதற்கு அவர், "இல்லை! மணமுடிப்பதற்குத் தேவையான பொருள் என்னிடம் இல்லை" என்று கூறினார்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "குல் ஹுவல்லாஹு அஹத் (எனத் தொடங்கும் 112ஆவது அத்தியாயம்) உம்மிடம் இல்லையா?" எனக் கேட்டார்கள்.அவர், "இருக்கிறது (அதை மனனமிட்டுள்ளேன்)!" என்றார்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், "(அது) குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதியாகும்!" எனக் கூறினார்கள்.
(பின்னர்) "குல் யா அய்யுஹல் காஃபிரூன் (எனத் தொடங்கும் 109ஆவது அத்தியாயம்) உம்மிடம் இல்லையா?" எனக் கேட்டார்கள்.அவர், "இருக்கிறது (அதை மனனமிட்டுள்ளேன்)!" என்றார்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், "(அது) குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதியாகும்" என்று கூறினார்கள்.
(மீண்டும்) நபி (ஸல்) அவர்கள், "இதா ஸுல்ஸிலத் (எனத் தொடங்கும் 99ஆவது அத்தியாயம்) உம்மிடம் இல்லையா?" எனக் கேட்டார்கள்.அவர், "இருக்கிறது (அதை மனனமிட்டுள்ளேன்)!" என்று கூறினார்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "(அது) குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதியாகும்" எனக் கூறினார்கள்.(பின்னர்) நபி (ஸல்) அவர்கள், "இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி (எனத் தொடங்கும் 110ஆவது அத்தியாயம்) உம்மிடம் இல்லையா?" எனக் கேட்க அவர், "இருக்கிறது (அதை மனனமிட்டுள்ளேன்)!" என்று பதிலளித்தார்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், "(அது) குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதியாகும்" எனக் கூறினார்கள்.
(அதன் பின்) நபி (ஸல்) அவர்கள், "அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ (எனத் தொடங்கும்) ஆயத்துல் குர்சீ உம்மிடம் இல்லையா?" எனக் கேட்டார்கள்.அவர், "இருக்கிறது (அதை மனனமிட்டுள்ளேன்)!" என்றார்.(அப்போது) நபி (ஸல்) அவர்கள், "(அது) குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதியாகும்" எனக் கூறினார்கள்.
3.அபூதர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) நபி (ஸல்) அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்தபோது நான் அவர்களிடம் சென்று (அவர்களுக்கருகில்) அமர்ந்தேன்.அப்போது நபி (ஸல்) அவர்கள் (என்னிடம்), "அபூதர்ரே! தொழுதீரா?" என்று கேட்டார்கள்.நான், "இல்லை" என்றேன்.
நபி (ஸல்) அவர்கள், "எழுந்துசென்று தொழுவீராக!" என்று கூறினார்கள்.உடனே நான் எழுந்துசென்று தொழுதுவிட்டு மீண்டும் (வந்து) அமர்ந்தேன்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், "அபூதர்ரே! மனிதன் மற்றும் ஜின் இனத்திலுள்ள ஷைத்தான்களின் தீங்கிலிருந்து அல்லாஹ் விடம் பாதுகாப்புக் கோருவீராக!" எனக் கூறினார்கள்.
அப்போது நான், "அல்லாஹ் வின் தூதரே! மனித இனத்திலும் ஷைத்தான்கள் உள்ளனரா?" என்று கேட்டேன்.அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "ஆம்!" என்றார்கள்.(அதன் பின்) நான் "அல்லாஹ் வின் தூதரே! தொழுகை(யைப் பற்றிக் கூறுங்களேன்)!" என்று கேட்டேன்.நபி (ஸல்) அவர்கள், "அது ஒரு நல்ல விஷயம்.விரும்பியவர் (நஃபிலான தொழுகைகளை) குறைவாகத் தொழுவார்; விரும்பியவர் அதிகமாகத் தொழுவார்" எனக் கூறினார்கள்.
நான், "அல்லாஹ் வின் தூதரே! நோன்பு (எவ்வாறு)?" என்று கேட்டேன்.நபி (ஸல்) அவர்கள், "(அது) போதுமாக்கிக்கொள்ளப்பட வேண்டிய கடமையாகும்.(அதற்கு) அல்லாஹ் விடம் அதிகமான நன்மை உண்டு" என்று பதிலளித்தார்கள்.(அதன் பின்) நான், "அல்லாஹ் வின் தூதரே! தர்மம் (குறித்துக் கூறுங்களேன்)!" என்று கேட்டேன்.
நபி (ஸல்) அவர்கள், "(அது) பல மடங்கு நன்மைகள் வழங்கப்படும் நல்லறம்" என்றார்கள்.(மீண்டும்) நான், "அல்லாஹ் வின் தூதரே! தர்மத்தில் சிறந்தது எது?" எனக் கேட்டேன்."குறைவான வருமானம் உள்ளவர் தம்மால் இயன்ற அளவு தர்மம் செய்வது; அல்லது பிறருக்குத் தெரியாமல் ஏழைக்குத் தர்மம் செய்வது" என நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள்.
நான், "அல்லாஹ் வின் தூதரே! முதல் இறைத்தூதர் யார்?" எனக் கேட்டேன்.நபி (ஸல்) அவர்கள், "ஆதம் (அலை) அவர்கள்" எனக் கூறினார்கள்.(அப்போது) நான், "அல்லாஹ் வின் தூதரே! (முதல் மனிதரான) அவர் இறைத்தூதராகவும் இருந்தாரா?" என்று கேட்டேன்.நபி (ஸல்) அவர்கள், "ஆம்! அவர் இறைவன் உரையாடிய இறைத்தூதர் ஆவார்" எனக் கூறினார்கள்.
நான், "அல்லாஹ் வின் தூதரே! இறைத்தூதர்கள் (ரசூல்மார்கள்) எத்தனை பேர்?" எனக் கேட்டேன்."அவர்கள் முன்னூற்றுப் பத்துக்கும் மேற்பட்ட பெரும் கூட்டம் ஆவர்" என்று கூறினார்கள்.-மற்றொரு தடவை "அவர்கள் முன்னூற்றுப் பதினைந்து பேர் ஆவர்" எனக் கூறினார்கள்- நான், "அல்லாஹ் வின் தூதரே! உங்களுக்கு அருளப்பெற்ற வசனங்களில் மகத்துவமிக்க வசனம் எது?" என்று கேட்டேன்.
நபி (ஸல்) அவர்கள், "அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் (எனத் தொடங்கும்) ஆயத்துல் குர்சீ ஆகும்" எனக் கூறினார்கள்.

பொய்யன் சொன்ன உண்மை 
---------------------------------
4.ஆயத்துல் குர்சீயின் சிறப்பு குறித்து இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் பின்வரும் ஹதீஸை அறிவித்துள்ளார்கள்:
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ரமளானின் (ஃபித்ரா) ஸகாத்தைப் பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார்கள்.அப்போது யாரோ ஒருவன் என்னிடம் வந்து அந்த (ஸகாத்) உணவுப் பொருளை அள்ளலானான். உடனே அவனை நான் பிடித்து, "உன்னை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கொண்டுசெல்லப்போகிறேன்" என்று சொன்னேன்.
(அப்போது) அவன், "என்னை விட்டுவிடுக! நான் ஓர் ஏழை; என் பொறுப்பில் ஒரு குடும்பம் இருக்கிறது; எனக்குக் கடுமையான பொருள் தேவை ஏற்பட்டுள்ளது" என்று கூறினான்.நானும் அவனை விட்டுவிட்டேன்.
நான் காலையில் நபி (ஸல்) அவர்களிடம் சென்றபோது அவர்கள் என்னிடம், "அபூஹுரைரா! நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான்?" என்று கேட்டார்கள்.
நான், "அல்லாஹ் வின் தூதரே! கடுமையான பொருள் தேவை ஏற்பட்டுள்ளதாகவும், குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான்.ஆகவே, அவன்மீது இரக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன்" என்றேன்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அவன் உம்மிடம் பொய் சொல்லியிருக்கிறான்! அவன் மீண்டும் வருவான்!" எனக் கூறினார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதால் அவன் மீண்டும் வருவான் எனத் தெரிந்துகொண்டு, அவனைக் கண்காணித்துக்கொண்டிருந்தேன்.அவனும் வந்து உணவுப் பொருளை அள்ளத்தொடங்கினான்.
நான் அவனைப் பிடித்து "உன்னை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கொண்டுசெல்லப்போகிறேன்" என்று கூறினேன்.அதற்கு அவன், "என்னை விட்டுவிடுக! நான் ஓர் ஏழை! என் பொறுப்பில் குடும்பம் இருக்கிறது.இனி நான் வரமாட்டேன்!" என்று சொன்னான்.ஆகவே, நான் இரக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன்.
காலையில் நான் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் சென்றபோது அவர்கள் என்னிடம், "அபூஹுரைரா! நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான்?" என்று கேட்டார்கள்.
நான், "அல்லாஹ் வின் தூதரே! பொருள் தேவை ஏற்பட்டுள்ளதாகவும், குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான்.ஆகவே, நான் இரக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன்" என்று கூறினேன்.அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "நிச்சயமாக அவன் உம்மிடம் பொய் சொல்லியிருக்கிறான்; அவன் மீண்டும் வருவான்" என்றார்கள்.
ஆகவே, மூன்றாவது தடவையாக அவனைக் கண்காணித்துக்கொண்டிருந்தேன். அவன் வந்து உணவுப் பொருளை அள்ளத் தொடங்கியபோது அவனைப் பிடித்து "(ஒவ்வொரு முறையும்) இனிமேல் வரமாட்டேன் என்று கூறிவிட்டு மூன்றாம் முறையாக மீண்டும் வந்திருக்கிறாய்! இதுதான் இறுதித் தடவை.உன்னை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கொண்டுசெல்லப்போகிறேன்" என்று கூறினேன்.
அதற்கு அவன், "என்னை விட்டுவிடுக! சில வார்த்தைகளை உமக்குக் கற்றுத்தருகிறேன்.அவற்றின் மூலம் அல்லாஹ்  உமக்குப் பயன் தருவான்" என்றான்.நான், "அந்த வார்த்தைகள் என்ன?" என்று கேட்டேன்.
"நீர் படுக்கைக்குச் செல்லும்போது "அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்" (எனத் தொடங்கும்) ஆயத்துல் குர்சீயை இறுதிவரை ஓதுவீராக! அவ்வாறு செய்தால், விடியும்வரை அல்லாஹ் விடமிருந்து உம்மைப் பாதுகாக்கின்ற (வானவர்) ஒருவர் இருந்துகொண்டே இருப்பார்; ஷைத்தானும் உம்மை நெருங்கமாட்டான்" என்றான்.ஆகவே, அவனை நான் விட்டுவிட்டேன்.
காலையில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் நான் சென்றபோது அவர்கள் என்னிடம், "நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான்?" என்று கேட்டார்கள்.
நான் "அல்லாஹ் வின் தூதரே! எனக்குப் பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளைக் கற்றுத்தருவதாக அவன் கூறினான்.அதனால் அவனை விட்டுவிட்டேன்" என்றேன்."அந்த வார்த்தைகள் என்ன?" என்று நபி (ஸல்) அவர்கள் கேட்டார்கள்.
"நீர் படுக்கைக்குச் செல்லும்போது "அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் (எனத் தொடங்கும்) ஆயத்துல் குர்சீயை ஆரம்பம் முதல் இறுதிவரை ஓதுவீராக! அவ்வாறு ஓதினால், விடியும்வரை உம்மைப் பாதுகாக்கின்ற (வானவர்) ஒருவர் இருந்துகொண்டேயிருப்பார்; ஷைத்தானும் உம்மை நெருங்கமாட்டான்" என்று என்னிடம் அவன் கூறினான்" எனத் தெரிவித்தேன்.
-பொதுவாக நபித்தோழர்கள் நன்மையான(தைக் கற்றுக்கொண்டு அதைச் செயல்படுத்துவ)தில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்தனர்.-
அப்போது நபி (ஸல்) அவர்கள் "அவன் பெரும் பொய்யன்தான்; ஆனாலும், அவன் உம்மிடம் சொன்னது உண்மையே! அபூஹுரைராவே! மூன்று இரவுகளாக நீர் யாரிடம் பேசிவருகிறீர் என்பது உமக்குத் தெரியுமா?" என்று கேட்டார்கள்."தெரியாது" என்றேன்."அவன்தான் ஷைத்தான்!" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
5.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: குர்ஆன் வசனங்களில் தலைசிறந்த வசனம் ஒன்று "அல்பகரா" அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது.அந்த வசனம் ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் வெளியேறிவிடுகின்றான்.அதுதான் "ஆயத்துல் குர்சீ" ஆகும்.
இந்த ஹதீஸ் திர்மிதீயில் பின்வருமாறு காணப்படுகிறது: ஒவ்வொன்றுக்கும் ஒரு திமில் (சிகரம்) உண்டு; குர்ஆனின் திமில் "அல்பகரா" அத்தியாயமாகும்.இந்த அத்தியாயத்தில்தான் குர்ஆன் வசனங்களின் தலையாய வசனம் இடம்பெற்றுள்ளது.அதுதான் "ஆயத்துல் குர்சீ" ஆகும்.
6.உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் ஒரு நாள் சில மனிதர்களிடம் சென்றேன்.அவர்கள் மெ?னமாக இருந்தனர்.அவர்களிடம் நான், "குர்ஆனில் மகத்துவமிக்க வசனம் எது என்பதை உங்களில் யார் எனக்கு அறிவிப்பார்?" என்று கேட்டேன்.
அதற்கு இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள், "நீங்கள் சரியான ஆளிடம்தான் வந்துள்ளீர்கள்" என்று கூறிவிட்டு, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "குர்ஆனில் மகத்துவமிக்க வசனம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் (எனத் தொடங்கும் ஆயத்துல் குர்சீ) ஆகும்" எனக் கூறியதாகக் குறிப்பிட்டார்கள்.

"அல்இஸ்முல் அஃழம்" 
------------------------------
7.அல்லாஹ் வின் "இஸ்முல் அஃழம்" (மகத்துவமிக்க பெயர்) இடம்பெற்றுள்ள வசனங்கள் குறித்து மற்றொரு ஹதீஸ் வந்துள்ளது.
அஸ்மா பின்த் யஸீத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் (எனத் தொடங்கும் ஆயத்துல் குர்சீ) மற்றும் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் (எனத் தொடங்கும் 3:1ஆவது வசனம்) ஆகிய இரு வசனங்களிலும் அல்லாஹ் வின் "இஸ்முல் அஃழம்" உள்ளது" என்று கூறினார்கள்.
8.நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வின் "இஸ்முல் அஃழம்" (மகத்துவமிக்க பெயர்) மூன்று அத்தியாயங்களில் இடம்பெற்றுள்ளது.இந்த "இஸ்முல் அஃழமை"க் கூறிப் பிரார்த்திக்கும் பிரார்த்தனையை அல்லாஹ்  நிறைவேற்றுவான்.அத்தியாயங்கள் அல்பகரா (2), ஆலுஇம்ரான் (3), தாஹா (20) ஆகியவையே அவை.
அறிவிப்பாளர் ஹிஷாம் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "அல்பகரா" அத்தியாயத்தில் "அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்" (எனத் தொடங்கும் ஆயத்துல் குர்சீ) வசனம், ஆலுஇம்ரான் அத்தியாயத்தில் "அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் (எனத் தொடங்கும் முதலாவது) வசனம், தாஹா அத்தியாயத்தில் "வ அனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம் (எனத் தொடங்கும் 111ஆவது) வசனம் ஆகிய இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் வின் "இஸ்முல் அஃழம்" இடம்பெற்றுள்ளது.
9.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒவ்வொரு கடமையான (ஃபர்ள்) தொழுகைக்குப் பின்பும் "ஆயத்துல் குர்சீ"யை ஓதிவருபவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணம்தான் தடையாக உள்ளது.
10.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (குர்ஆனின் 40ஆவது அத்தியாயமான) "அல்முஃமின்" அத்தியாயத்தில் (முதலாவது வசனமான) "ஹாமீம்" முதல் "இலைஹில் மஸீர்" (3ஆவது வசனம்)வரையும், ஆயத்துல் குர்சீயையும் காலையில் ஓதிவருகின்றவர் அவற்றின் நன்மையால் மாலைவரை (ஆபத்துகளிலிருந்து) பாதுகாக்கப்படுவார்.அவற்றை மாலையில் ஓதிவருகின்றவர் அவற்றின் நன்மையால் காலைவரை பாதுகாக்கப்படுவார்.
ஆயத்துல் குர்சீயின் சிறப்பு தொடர்பாக மேலும் பல ஹதீஸ்கள் வந்துள்ளன.அவை ஆதாரமற்றவையாகவும், அவற்றின் அறிவிப்பாளர்தொடர்கள் பலவீனமானவையாகவும் இருப்பதால் அவற்றை இங்கே நாம் குறிப்பிடவில்லை.

பத்து செய்திகள் கொண்ட வசனம் 
-------------------------------------
"ஆயத்துல் குர்சீ" முழுமையான பத்து வாக்கியங்களைக் கொண்டுள்ளது.(அவை பின்வருமாறு:)
1.அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை.
அனைத்துப் படைப்புகளுக்கும் அல்லாஹ்  ஒருவனே இறைவன் என இது தெரிவிக்கிறது.
2.(அவன்) நித்திய ஜீவன்; (அனைத்தையும்) நிலைநிறுத்துபவன்.
அவன் இறப்பே இல்லாமல் எப்போதும் உயிருடன் இருக்கக்கூடிய நித்திய ஜீவன்; தன் படைப்புகளை நிர்வகிக்கும் நிலையானவன்.
"நிலை நிறுத்துபவன்" என்பது "அல்கய்யூம்" என்பதன் பொருளாகும்.இதை உமர் (ரலி) அவர்கள் "அல்கய்யாம்" என ஓதியிருக்கிறார்கள்.இதன்படி, "படைப்புகள் அனைத்துமே அல்லாஹ் விடம் தேவையாக உள்ளன.அல்லாஹ் விற்கு படைப்புகளிடம் எந்தத் தேவையுமில்லை.அவனது கட்டளையின்றி படைப்புகள் நிலைபெறாது" என்று பொருள் வரும்.
மற்றோர் இடத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவனுடைய கட்டளைப்படி வானமும் பூமியும் நிலைபெற்றிருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளவை ஆகும்.(30:25)
3.சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அவனுக்கு ஏற்படாது.
அவனுடைய படைப்புகளைக் கண்காணிக்கவிடாமல் அவனுக்கு மறதியோ, கவனக் குறைவோ, வேறு எந்தக் குறைபாடோ ஏற்படாது.ஒவ்வொருவரும் செய்கின்றவற்றை அவன் கண்காணித்துக்கொண்டிருக்கின்றான்; ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொண்டிருக்கின்றான்; எப்பொருளும் அவனது கண்காணிப்பிலிருந்து தப்பிவிடாது.அவனுக்கு எதுவும் மறைந்ததல்ல.(எனவேதான்) படைப்புகள் அனைத்தையும் அவன் நிர்வகிக்கிறான் என்ற கருத்தை முழுமையாகப் பிரதிபலிக்கும் வகையில் "சிறு உறக்கமோ, ஆழ்ந்த உறக்கமோ அவனுக்கு ஏற்படாது" என இங்கு கூறப்பட்டுள்ளது.
அபூமூசா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் எங்களிடையே நின்று நான்கு விஷயங்களைச் சொன்னார்கள்.(அவை:)
1.அல்லாஹ்  உறங்கமாட்டான்; உறங்குவது அவனுக்குத் தகாது.
2.அவன் தராசைத் தாழ்த்துகிறான்; உயர்த்துகிறான்.
3.(மனிதன்) பகலில் புரிந்த செயல், இரவில் புரியும் செயலுக்கு முன்பே அவனிடம் மேலே கொண்டுசெல்லப்படுகிறது.இரவில் புரிந்த செயல், பகலில் புரியும் செயலுக்கு முன்பே அவனிடம் கொண்டுசெல்லப்படுகிறது.
4.ஒளியே அல்லது நெருப்பே (அல்லாஹ் வைப் பார்க்கவிடாமல் தடுக்கும்) அவனது திரையாகும்.அத்திரையை அவன் விலக்கிவிட்டால், அவனது பார்வை எட்டும் தூரம்வரையுள்ள அவனுடைய படைப்பினங்களை அவனது ஒளிச்சுடர் சுட்டெரித்துவிடும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இஸ்ரவேலர்கள் மூசா (அலை) அவர்களிடம், "மூசாவே! உம்முடைய இறைவன் உறங்குவானா?" எனக் கேட்டனர்.அப்போது மூசா (அலை) அவர்கள், "அல்லாஹ் வைப் பயந்துகொள்ளுங்கள்!" எனக் கூறினார்கள்.
உடனே இறைவன் மூசா (அலை) அவர்களை அழைத்து, "மூசாவே! அவர்கள் உம்மிடம் உம்முடைய இறைவன் உறங்குவானா எனக் கேட்கின்றனர்.நீர் இரண்டு கண்ணாடிக் குடுவைகளை உம்முடைய கைகளில் பிடித்துக்கொண்டு இரவில் விழித்து நிற்பீராக!" எனக் கூறினான்.
அவ்வாறே மூசா (அலை) அவர்களும் செய்யத் தொடங்கினார்கள்.இரவின் மூன்றிலொரு பகுதி சென்றதும் சிறு உறக்கம் ஏற்படவே, முழங்கால்கள் கீழே பட்டு விழுந்தார்கள்.பின்னர் விழிப்படைந்து தம் கால்களை உறுதிப்படுத்தி நின்றார்கள்.
இரவின் இறுதிப் பகுதி வந்தபோது (மீண்டும்) சிறு உறக்கம் ஏற்படவே (அவர்களின் கைகளிலிருந்த) இரண்டு கண்ணாடிக் குடுவைகளும் கீழே விழுந்து உடைந்தன.
அப்போது அல்லாஹ்  மூசா (அலை) அவர்களிடம், "மூசாவே! நான் உறங்கிவிட்டால் உம் கைகளிலிருந்த இரண்டு கண்ணாடிக் குடுவைகளும் கீழே விழுந்து நாசமானதைப் போன்றே வானங்களும் பூமியும் விழுந்து அழிந்துவிடும்!" எனக் கூறினான்.அதையே "ஆயத்துல் குர்சீ" உணர்த்துகிறது.
4.வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன!
அனைவருமே அல்லாஹ் வின் அடிமைகள்தான்; அவனது ஆட்சி அதிகாரத்திற்கும் வலிமைக்கும் உட்பட்டவர்கள்தான் என்பதை இது காட்டுகிறது.
மற்றோர் இடத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அளவற்ற அருளாளனிடம் அடிமையாகவே வருவார்கள்.(19:93)

அனுமதியின்றி பரிந்துரையா?  
-------------------------------
5.அவனது அனுமதியின்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் யாரும் உண்டோ?
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர்.அல்லாஹ்  யாரை நாடி திருப்தி கொண்டு அவருக்கு (வானவர்கள் பரிந்துரைக்கலாம் என) அனுமதியளிக்கிறானோ அவருக்கே தவிர (மற்றெவருக்கும்) அவர்களின் பரிந்துரை எந்தப் பயனும் தராது.(53:26).மேலும், "அவன் திருப்திகொண்டோருக்காகவே தவிர (மற்றவருக்கு) அவர்கள் பரிந்துரை செய்யமாட்டார்கள்" (21:28) என்றும் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இது அல்லாஹ் வின் மகத்துவத்தையும், வலிமையையும், பெருமையையும் எடுத்துக்காட்டுகிறது.பரிந்துரைக்க யாருக்கு அல்லாஹ்  அனுமதியளித்தானோ அவருக்கல்லாமல் வேறு எவருக்காகவும் எவரும் அல்லாஹ் விடம் பரிந்து பேசும் துணிவைப் பெறமாட்டார்கள்.
பரிந்துரை (ஷஃபாஅத்) தொடர்பான ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்:
நான் (மறுமை நாளில்) இறை அரியாசனத்திற்குக் கீழே வந்து (அல்லாஹ் வுக்குச் சிரம்பணிந்து) சஜ்தாவில் விழுவேன்.தான் நாடிய வரை அல்லாஹ்  (அப்படியே) என்னை (சிரவணக்கத்தில்) விட்டுவிடுவான்.
பிறகு (இறைவன் தரப்பிலிருந்து) "முஹம்மதே! தலையை உயர்த்துங்கள்! சொல்லுங்கள்; செவியேற்கப்படும்.பரிந்துரை செய்யுங்கள்; உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும்" என்று கூறப்படும்.அப்போது (நான் யார் யாருக்குப் பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து) எனக்கு வரம்பு விதிப்பான்.பிறகு அவர்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பிவைப்பேன்.
6.அவர்களுக்கு முன் இருந்தவற்றையும் அவர்களுக்குப் பின் இருக்கின்றவற்றையும் அல்லாஹ்  அறிகின்றான்.
சென்றுவிட்ட, தற்போது இருக்கின்ற, இனி வரவிருக்கின்ற படைப்புகள் அனைத்தையும் பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹ் வுக்கு உண்டு என்பதற்கு இது ஆதாரமாகும்.
வானவர்கள் கூறுவதாக அல்லாஹ்  குறிப்பிடும்போது, "(முஹம்மதே!) உம்முடைய இறைவனின் கட்டளையிருந்தால் தவிர (உம்மிடம்) இறங்கமாட்டோம்.எங்களுக்கு முன்னுள்ளவையும், பின்னுள்ளவையும், அவற்றுக்கிடையே உள்ளவையும் அவனுக்கே உரியன.உம்முடைய இறைவன் மறப்பவனாக இல்லை" (19:64) என்று கூறுகின்றான்.
7.அவன் அறிந்தவற்றில் அவன் நாடியதைத் தவிர எதையும் அவர்களால் தெரிந்துகொள்ள முடியாது.
அல்லாஹ் , தான் அறிந்தவற்றை யாருக்குக் கற்றுக்கொடுத்து அறிவிக்கின்றானோ அவரைத் தவிர மற்ற எவராலும் அவன் அறிந்தவற்றில் எதையும் தெரிந்துகொள்ள முடியாது."தன்னைப் பற்றியும் தன் பண்புகளைப் பற்றியும் யாருக்கு அவன் தெரிவித்தானோ அவர்களைத் தவிர மற்ற எவராலும் அவற்றைத் தெரிந்துகொள்ள முடியாது" என்றும் பொருள் செய்யலாம்.
அல்லாஹ்  மற்றோர் இடத்தில், "அவனை அவர்கள் முழுமையாக அறிந்துகொள்ளமாட்டார்கள்" (20:110) என்று குறிப்பிட்டுள்ளான்.

"குர்சீ" 
---------
8.அவனது அரசாட்சி வானங்கள் மற்றும் பூமியெங்கும் வியாபித்துள்ளது.
இங்கு "அரசாட்சி" என்பதைச் சுட்ட மூலத்தில் "குர்சீ" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது.(இதற்கு "ஆசனம்" என்பது சொற்பொருள் ஆகும்.ஆயினும்,) இதற்கு "அறிவு" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் பொருள் செய்துள்ளார்கள்.
(இதன்படி "அவனது அறிவு வானங்கள் மற்றும் பூமி முழுவதும் பரந்துள்ளது" எனப் பொருள் செய்யலாம்.) மற்றச் சிலர் "குர்சீ" என்பது "பாதங்கள் வைக்கும் இடம்" எனக் கூறியுள்ளனர்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இத்தொடர் குறித்து நபி (ஸல்) அவர்களிடம் வினவப்பட்டது.அப்போது அவர்கள் பின்வருமாறு விளக்கமளித்தார்கள்: அல்லாஹ் வின் "குர்சீ" என்பது, அவனுடைய பாதங்கள் வைக்கும் இடமாகும்.அல்லாஹ் வின் அரியணையின் (அர்ஷ்) அளவை அவனே அறிவான்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள், "அர்ஷுக்குக் கீழேதான் "குர்சீ" உள்ளது" எனக் குறிப்பிட்டுள்ளார்கள்.இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஏழு வானங்களும், ஏழு பூமிகளும் விரிக்கப்பட்டு அவை ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டாலும், குர்சீயோடு ஒப்பிடும்போது அவை பாலைவனத்தில் (வீசப்பட்ட) ஒரு வளையத்தின் அளவுக்குத்தான் இருக்கும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: குர்சீயோடு ஒப்பிடுகையில் ஏழு வானங்களின் அளவு, போர்க் கேடயத்தில் பதிக்கப்பட்ட ஏழு திர்ஹங்களைப் போன்றதாகும்.
அபூதர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "அர்ஷே?டு ஒப்பிடும்போது குர்சீயானது, பூமியில் பாலைவனத்தின் மேற்பகுதியில் போடப்பட்ட ஓர் இரும்பு வளையத்தைப் போன்றதாகும்" என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
அபூதர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் நபி (ஸல்) அவர்களிடம் "குர்சீ" தொடர்பாகக் கேட்டேன்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "என் உயிர் எவன் கையிலுள்ளதோ அவன்மீது சத்தியமாக! குர்சீயோடு ஒப்பிடுகையில் ஏழு வானங்கள் மற்றும் ஏழு பூமிகளின் அளவானது, பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு வளையத்தின் அளவைப் போன்றதாகும்.(பிரமாண்டத்தில்) அந்த வளையத்தைவிடப் பாலைவனப் பகுதியின் அளவைப் போன்றே குர்சீயோடு ஒப்பிடுகையில் அர்ஷின் அளவும் அமைந்துள்ளது" எனக் கூறினார்கள்.
உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) பெண்ணொருத்தி அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து, "அல்லாஹ்  என்னைச் சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹ் விடம் பிரார்த்தியுங்கள்" என்றார்.அப்போது நபி (ஸல்) அவர்கள், அல்லாஹ் வின் மகத்துவத்தை எடுத்துரைத்துப் பின்வருமாறு கூறினார்கள்:
அவனது "குர்சீ" வானங்கள் மற்றும் பூமியெங்கும் வியாபித்துள்ளது.பாரத்தின் காரணத்தால் (குதிரையின்) புதிய சேணம் எழுப்புகின்ற ஒலியைப் போன்று ஒரு (வகை) ஒலி குர்சீக்கும் உண்டு" எனக் கூறினார்கள்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள், "குர்சீதான் அர்ஷ் (அவை இரண்டும் ஒன்றுதான்!)" எனக் கூறிவந்தார்கள்.ஆனால், குர்சீ என்பது அர்ஷ் அல்ல.(அவை இரண்டும் வெவ்வேறானவை.) அர்ஷ் குர்சியைவிட மிகப் பெரியது என்ற கருத்தே சரியானதாகும்.மேற்கூறப்பட்ட நபித்தோழர்கள் மற்றும் தாபிஉகளின் கருத்துகள் இதற்கு ஆதாரமாக அமைந்துள்ளன.
9.அவ்விரண்டையும் காப்பது அவனுக்குக் சுமையாகாது.
அதாவது வானங்களையும், பூமியையும், அவ்விரண்டில் உள்ளவற்றையும், அவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் காப்பது இறைவனுக்குச் சிரமமன்று; அவனுக்கு முடியாத காரியமன்று.மாறாக, அது அவனுக்கு எளிதான விஷயமாகும்.ஒவ்வொருவரும் செய்கின்றவற்றை அவன் கண்காணித்துக்கொண்டிருக்கின்றான்; அனைத்து விஷயங்களையும் அவன் கவனித்துவருகின்றான்; அவனுக்குத் தெரியாதது எதுவுமில்லை; அவனது கண்காணிப்பிலிருந்து எதுவும் தப்பிவிடாது.
அவனைப் பொறுத்தவரை அனைத்துமே அற்பமானவைதான்.அவை மிகவும் சாதாரணமானவை; மதிப்பற்றவை; அவனுக்குப் பணியக்கூடியவை ஆகும்.அவை அல்லாஹ் விடமே தேவையாக உள்ளன; அல்லாஹ் விற்கு எந்தத் தேவையுமில்லை; அவன் புகழுக்குரியவன்; தான் விரும்பியதை அவன் செய்து முடிப்பான்.அவன் என்ன செய்கிறான் என்று யாரும் அவனிடம் கேள்வி கேட்க முடியாது; மனிதர்கள்தான் கேள்வி கேட்கப்படுவார்கள்.
அவன் ஒவ்வொன்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான்; கவனமாகக் கணக்கிட்டுக்கொண்டிருக்கிறான்.அவன் உயர்ந்தவன்; மகத்துவமிக்கவன்; கண்காணிப்பாளன்; அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை.
10.அவன் உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனும் ஆவான்.
மற்றோர் இடத்தில் "(அவன்) பெரியவன்; உயர்ந்தவன்" (13:9) எனக் கூறுகிறது குர்ஆன்.இதைப் போன்ற வசனங்களிலும் நபிமொழிகளிலும் வந்துள்ள அல்லாஹ் வின் பண்புகளை மனிதர்களின் பண்புகயோடு ஒப்பிடாமல், உருவகப்படுத்திப் பார்க்காமல் அப்படியே ஏற்பதுதான் சிறந்த வழியாகும்.இதுவே சான்றோரின் வழியுமாகும்.
